வெள்ளி உரை 


அர்ப்‌ 


P 2023/4/21 


கலாநிதி அஷ் ஷேய்க்‌ 
அப்துல்‌ முஹ்ஸின்‌ பின்‌ 
முஹம்மத்‌ அல்காஸிம்‌ 


மஸ்ஜித்‌ நபவிய்யின்‌ கப்‌ மற்றும்‌ இமாம்‌ 


(ரமழான்‌) மாத இறுதி 


© a-alqasim.com 


(ரமழான்‌ மாத இறுதி ௦ 
من شرور أنفسنا‎ விப نحمده ونستعينه ونستغفره» ونعوذ‎ வி வயி ரு] 
وأشهد‎ ப்‌ فلا هادي‎ பியல்‌ ومن‎ வி ப்‌ فلا‎ வி கல ومن سيّئات أعمالناء مَنْ‎ 
ورسوله؛ صلى الله‎ வம அட்டு شريك له؛ وأشهد‎ அடவி أن لا إله‎ 
عليه وعلى آله وأصحابه وسلّم تسليماً كثيرا.‎ 
புகழனைத்தும்‌ அல்லாஹ்வுககே. அவனைப்‌ 
புகழ்கின்றோம்‌, அவனிடம்‌ உதவிதேடுகின்றோம்‌, மேலும்‌ 
அவனிடம்‌ பாவமண்ணிப்பும்‌ தேடுகின்றோம்‌. 
அல்லாஹ்விடம்‌ எமது கெடுதிகளிலிருநதும்‌, எமது கெட்ட 
செயல்களிலிருந்தும்‌ பாதுகாப்புத்‌ தேடுகின்றோம்‌. மேலும்‌ 
அல்லாஹ்‌ தனிதீதவன்‌இ இனைதுனையற்றவன்‌ என்றும்‌, 
முஹம்மத்‌ (ஸல்‌) அவர்கள்‌ அல்லாஹ்வின்‌ தூதர்‌ என்றும்‌ 
அடியார்‌ என்றும்‌ சாட்சிபகர்கின்றேன்‌. 
அல்லாஹ்‌, அவர்கள்‌ மீதும்‌ அவர்களின்‌ தோழர்கள்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ உறவினர்கள்‌ மீதும்‌ அதிகமாக 


ஸலாதீதும்‌ ஸலாமும்‌ சொல்லியருள்வானாக. 


அல்லாஹ்வை உரியமுறையில்‌ பயநீதுகொள்ளுங்கள்‌, 
இரகசிய மற்றும்‌ பரகசிய நிலையிலும்‌ அவனது 
கண்கானிப்பின்‌ கீழ்‌ இருங்கள்‌. 


1- அல்‌ மஸ்ஜிதுந்நபவியில்‌ 01-10-1444 (2023/04/21) அன்று நிகழ்த்தப்பட்ட ஜும்‌ஆ 
உரை 


ஈ மூலம்‌: கலாநிதி அப்துல்‌ முஹ்ஸின்‌ பின்‌ முஹம்மத்‌ அல்காஸிம்‌ 


முஸ்லிம்களே, 

முஸ்லிம்கள்‌ பரக்கத்துக்கள்‌ நிறைந்த ஒரு காலதீதை 
வழி அனுப்பி வைத்து விட்டார்கள்‌ அதில்‌ வெற்றி 
பெற்றவர்களுக்கு சுப சோபனம்‌ உண்டாகட்டும்‌. அவர்கள்‌ 
அக்காலத்தில்‌ வணக்கங்களில்‌ ஈடுபடுவதற்கு அருள்‌ 
பாலிக்கப்பட்டதையிட்டு அல்லாஹ்வைப்‌ புகழட்டும்‌, 
நற்காரியங்களில்‌ தொடர்ச்சியாக ஈடுபடட்டும்‌, இன்னும்‌ 
அல்லாஹ்வின்‌ அருள்‌ தனது அடியார்களின்‌ மீது 
சொறிநததை வைத்தும்‌ மகிழ்ச்சியுற்று அவர்களது 
பெருநாளைக்‌ கொண்டாடட்டும்‌. அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 
REA தட்டப்‌ அல்லி لض‎ 

10:58. “அல்லாஹ்வின்‌ அருட்கொடையினாலும்‌, 
அவனுடைய பெருங்கிருபையினாலுமே (இது வந்துள்ளது, 
எனவே) - இதில்‌ அவர்கள்‌ மகிழ்ச்சியடையட்டும்‌, அவர்கள்‌ 
திரட்டி வைதீதிருக்கும்‌ (செல்வங்களை விட இது மிக்க 
மேலானது” என்று (நபியே) நீர்‌ கூறும்‌. 


அதாவது: அல்லாஹ்விடமிருநீது அவர்களுக்கு வந்த 
நேர்‌ வழிக்காகவும்‌ சததிய மார்க்கத்திற்காகவும்‌ அவர்கள்‌ 
சநதோஷப்படட்டும்‌, ஏனெனில்‌ அவை இவ்வுலகில்‌ 
சேர்க்கப்படக்கூடிய உலக மேகங்களை விட மிக 


மேலானவை, இன்னும்‌ அதன்‌ கவர்ச்சி கட்டாயமாக 


அழியக்கூடியது. இமாம்‌ இப்னு கஸீர்‌ (ரஹிமஹுல்லாஹ்‌) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

நற்காரியங்களைக்‌ கொண்டு தமது வாழ்வை 
வளப்படுத்துகின்றவர்களே நல்ல மனிதர்கள்‌, 

பூரி நக‏ مَن வன்‌ பிம்‌‏ وحَسْنَ عمله 

"ஒருவருடைய ஆயுள்‌ நீண்டு அவரது வணக்கமும்‌ 
சிறநீதால்‌ அவரே சிறந்த மனிதர்‌' என நபி (ஸல்லல்லாஹு 
அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (திர்மிதி. 
நற்காரியங்கள்‌ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில 
அடையாளங்கள்‌ உள்ளன: ஒரு வணக்கத்தை தொடர்ச்சியாக 
செய்வதும்‌, அதை அதிகப்படுத்துவதும்‌ 
அவ்வடையாளங்களில்‌ ஒன்றாகும்‌. அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌: 


لوَآْننَ أَمَدَوَارَمرَهْدَى ORIG‏ 

47:17. மேலும்‌, எவர்கள்‌ நேர்வழியில்‌ 
செல்கிறார்களோ, அவர்களுடை நேர்வழியை (இன்னும்‌) 
அதிகப்படுத்தி, அவர்களுக்கு தகவாவை - பயபக்தியை 
(இறைவன்‌ அளிக்கின்றான்‌. 

ஒரு வணக்கத்தில்‌ நிலைதீதிருப்பது அல்லாஹ்வின்‌ 
நல்லடியார்களின்‌ பண்புகளில்‌ ஒன்றாகும்‌. அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌: 


மம 0 
கடட 


9 一 > سر 4 سم‎ ~3 0 | Ae <= 
iA عق‎ GEE SACS VE DAE) > 
த எரி واه‎ அலு அட எ كك‎ 
கல 2S SEA தர முடி 
41:30. நிசசயமாக எவர்கள்‌: “எங்கள்‌ இறைவன்‌ 
அல்லாஹ்தான்‌” என்று கூறி, (அதன்‌ மீது) உறுதியாக 
நிலைத்து நின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள்பால்‌ 
மலக்குகள்‌ வந்து, நீங்கள்‌ பயப்படாதீர்கள்‌; கவலையும்‌ பட 
வேண்டாம்‌ - உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்ககத்தைக 
கொண்டு மகிழ்ச்சி பெறுங்கள்‌” (எனக்‌ கூறியவாறு) 
இறங்குவார்கள்‌. 
அல்லாஹ்‌ தனது நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்களையும்‌ முஃமின்களையும்‌ 
நற்காரியங்களில்‌ நிலைத்திருக்கும்‌ படி கட்டளையிட்டு 
ஆர்வமூட்டுகின்றான்‌. அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


ரத்‌ “سر‎ ப்பு عد ع‎ 
க்கி பபச 5 ஹு 
11:112. நீரும்‌ உம்மோடு திருநீதியவரும்‌ 


ஏவப்பட்டவாறே உறுதியாக இருப்பீர்களாக,. 


ஏனெனில்‌ அதுவே நன்மைகளுக்கான 
திறவுகோலாகும்‌, அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


72:16. “(மானிடர்களோ, ஜின்களேற அவர்கள்‌ (நேற்‌ 


வழியின்‌ மீது, உறுதியுடன்‌ நிலைத்து நின்றால்‌, நிச்சயமாக 
நாம்‌ அவர்களுக்கு மிக அதிகமாகத்‌ தண்ணீர்‌ புகட்டுவோம்‌. 


ஒரு முஸ்லிம்‌ ஒரு நற்காரியத்தை செய்து முடித்து 
விட்டால்‌ அது மறுக்கப்பட்டு விடுமோ என்று பயப்பட 
வேண்டும்‌, அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


5:27. அதற்கு (முன்னவறி “மெய்யாகவே அல்லாஹ்‌ 
ஏற்றுக்‌ கொள்வது பயபக்தியுடையவர்களிடமிருநீது தான்‌” 
என்று கூறினார்‌. 

"நீங்கள்‌ நற்காரியங்களை செய்வதில்‌ கவனம்‌ 
செலுத்துவதை விட அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்‌ 
கவனம்‌ செலுத்துங்கள்‌". என அலி (ரழியல்லாஹு அன்ஹு) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

ஒரு விசுவாசி நற்காரியங்களில்‌ ஈடுபடுவது, மற்றும்‌ 
அது ஏற்றுக்‌ கொள்ளப்படுமோ என்ற பயம்‌ ஆகிய இரு 
நிலைகளிலும்‌ இணைத்த காணப்படுவான்‌. அவனது நிலை 
பின்வரும்‌ வசனத்திற்கு ஒத்ததாக இருக்கும்‌: அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌: 


ஸல்லி இடு LS கி்‌ 
23:60. இன்னும்‌ எவர்கள்‌ தம்‌ இறைவனிடம்‌ தாங்கள்‌ 


திரும்பிச்‌ செல்லவேண்டியவர்கள்‌ என்று அஞ்சும்‌ 


நெஞ்சதீதினராய்‌ (நாம்‌ கொடுத்ததிலிருந்து) தங்களால்‌ 
இயன்ற மட்டும்‌ (அல்லாஹ்வின்‌ பாதையில்‌) 
கொடுக்கிறார்களோ அவர்களும்‌- 


ஆயிஷா (ரழியல்லாஹு அன்ஹா): "அல்லாஹ்வின்‌ 
தூதரே, அவர்கள்‌ மது அருந்தி, திருட்டில்‌ ஈடுபடுபவர்களா?" 
என்று கேட்க, "இல்லை, உண்மையாளரின்‌ மகளே, அவர்கள்‌ 
நோன்பு நோற்பார்கள்‌, தொழுவார்கள்‌, தர்மம்‌ செய்வார்கள்‌, 
ஆனாலும்‌ அவர்களது நற்காரியங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட 
மாட்டாதோ என அவர்கள்‌ பயப்படுவார்கள்‌ அல்லாஹ்‌ 


கூறுகின்றான்‌: 


கல்மடு படத 0] 

23:61. இ(த்தகைய)வர்கள்‌ தாம்‌ நன்மைகளின்‌ பக்கம்‌ 
விரைகின்றனர்‌; இன்னும்‌ அவற்றை (நிறைவேற்றி 
வைப்பதில்‌ முந்துபவர்களாகவும்‌ இருப்பார்கள்‌. (திர்மிதி) 

நற்காரியங்களில்‌ ஈடுபடுகின்றவர்கள்‌ அவர்களது 
நற்காரியங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டு விட்டது என்று 
நினைத்தால்‌ அவை அவரது தற் பெருமையின்‌ காரணமாக 
பழுதடைவதை எச்சரிக்கையாக இருக்கட்டும்‌. தற்பெருமை 
என்பது அல்லாஹ்வின்‌ சூழ்ச்சியிலே பயமின்றி இருப்பதும்‌ 
நற்காரியங்களில்‌ பொடுபோக்கு காட்டுவதும்‌ பாவங்களை 
மறப்பதுமாகும்‌. "இரண்டு விடயங்களில்‌ அழிவு உள்ளது, 
அவையாவன: ஆதரவிழநீதிருப்பதும்‌ 


தற்பெருமையுமாகும்‌” என இப்னு மஸ்‌ஊத்‌ (ரழியல்லாஹு 
அன்ஹு) அவர்கள்‌ கூறினார்கள்‌. ஜக்கரியா 
அலைஹிஸ்ஸலாம்‌ அவர்களும்‌ அவர்களது 
குடும்பத்தினரும்‌ அல்லாஹ்வை வணங்குவதில்‌ ஈடுபாடு 
காட்டி, அவனிடம்‌ பிராரீத்திக்கக்‌ கூடியவர்களாக இருந்தும்‌ 
கூட அவனை பயப்பட கூடியவர்களாகவும்‌ 
இருநதிருககின்றனர்‌; அதை வைத்து அல்லாஹ்‌ அவர்களை 
புகழ்ந்துரைககின்றான்‌. அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


一 一 923 5 3 

ec كاوا سدرعورت في كه 5 بتو عون‎ திக 
-一 க 1 (4 ~ 一 
& تاخشعيت‎ i; 

21:90. நிச்சயமாக இவர்கள்‌ யாவரும்‌ நன்மைகள்‌ 
செய்வதில்‌ விரைபவர்களாக இருந்தார்கள்‌ - இன்னும்‌, 
அவர்கள்‌ நம்மை ஆசை கொண்டும்‌, பயத்தோடும்‌ 
பிரார்ததிததார்கள்‌. மேலும்‌, அவர்கள்‌ நம்மிடம்‌ உள்ளச்சம்‌ 
கொண்டவர்களாக இருந்தார்கள்‌. 

அதாவது: "பயப்பட கூடியவர்கள்‌” என அபுல்‌ ஆலியா 
(ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

தற்பெருமை பொடுபோக்கின்‌ பால்‌ தள்ளுவதுடன்‌ 
அல்லாஹ்வின்‌ அருட்கொடைகளை நினைவு கூறுவதும்‌, 
அவனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல்‌ 
இருக்கின்ற போது அது எம்மை விட்டும்‌ நீங்கும்‌ என அச்சம்‌ 


கொள்வதும்‌, நற்காரியங்களை பாதுகாக்கும்‌ படி 


பிரார்த்திப்பது, அல்லாஹ்வின்‌ திருப்பொருத்தத்தையும்‌ 
பாவமன்னிப்பையும்‌ வேண்டுவது போன்ற அனைத்து 
காரியங்களையும்‌ விட்டும்‌ தடுக்கின்றது. 

அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய வாயில்‌ ஆண்டு 
பூராகவும்‌ திறநதுள்ளது, அல்லாஹ்‌ எல்லாக காலங்களிலும்‌ 
வணங்கப்படக கூடியவன்‌. விசுவாசிகளின்‌ 
நற்காரியங்களஞுக்கு மரணத்தையன்றி வேறு எல்லை 
இல்லை. அல்லாஹ்‌ கூறுகின்றான்‌: 


4 திப) 


15:99. உமக்கு மரணம்‌ வரும்வரை உமது இறைவனை 
வணங்குவீராக! 

"ஓய்வு எப்பொழுது” என இமாம்‌ அஹ்மத்‌ 
(ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்களிடம்‌ கேட்கப்பட்ட போது: 
"அது, முதல்‌ பாததீதை சுவனத்தில்‌ வைக்கும்‌ போது தான்‌” 
என்று கூறினார்கள்‌. 

ஒரு முஸ்லிம்‌ அவனது மறுமை வாழ்வில்‌ இன்பம்‌ 
அதிகரிப்பதற்காக இவ்வுலகில்‌ வணக்கங்களை 
அதிகப்படுத்திக்‌ கொள்ள வேண்டும்‌. ரமழான்‌ மாதத்தில்‌ 
நிறைவேற்றப்படக்கூடிய வணக்கங்கள்‌ ஆண்டு பூராகவும்‌ 
இருப்பது அல்லாஹ்‌ தனது அடியார்களுக்கு செய்த ஓர்‌ 
அருளாகும்‌: 


அல்குர்‌ஆனை ஓதுவது வழமையான ஏவப்பட்ட ஒரு 
வணக்கமாகும்‌, இரவுத்‌ தொழுகை ஓவ்வொரு இரவிலும்‌ 
நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்றாகும்‌, திக்ரின்‌ 
மூலமாகவே உள்ளம்‌ உயிர்‌ பெறுகிறது, பிரார்த்தனை என்று 
எந்த நொடியும்‌ இருக்க முடியாது. குறைவாக இருந்தாலும்‌ 
நற்காரியங்களில்‌ தொடர்ச்சி பேணுவது அல்லாஹ்‌ 
விரும்பக்கூடிய விடயங்களில்‌ ஒன்றாகும்‌: 


நீறு, மதில்‌ الأغمال إلى‎ பவ 

"குறைவாக இருந்தாலும்‌ தொடர்ச்சி பேணப்படும்‌ 
அமலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பதீதிற்குரிய 
அமலாகும்‌” என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ கூறினார்கள்‌. (புஹாரி முஸ்லிம்‌). "குறைவாக 
தொடர்ச்சியாக செய்வது அதிகமாக துண்டித்துத துண்டித்துச்‌ 
செய்வதை விட சிறநததாகும்‌; ஏனெனில்‌ குறைவானதை 
தொடர்ச்சியாக செய்கின்றபோது, வணக்கம்‌, திகர்‌ 
கண்காணிப்பு, உளத்தூய்மை இறைவனின்‌ பால்‌ 
முன்னோக்குதல்‌ போன்றன தொடர்கின்றன அநத 
அடிப்படையில்‌ தொடர்ச்சி பேணப்படும்‌ குறைவான 
செயல்கள்‌ துண்டிக்கப்பட்டு செய்யப்படும்‌ அதிகமான 
செயல்களை விட பன்மடங்கு அதிகரிக்கிறது” என இமாம்‌ 
நவவி (ரஹிமஹுல்லாஹ்‌) அவர்கள்‌ கூறுகின்றார்கள்‌. 


ஆகவே முஸ்லிம்களே, 


உங்களது நற்காரியங்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌ 
என்ற நல்லெண்ணத்தில்‌ உங்களது பெருநாளை 
கொண்டாடுங்கள்‌, உங்களுக்குள்ளும்‌ உங்களைச்‌ 
சார்நீதவர்களுக்குள்ளும்‌ சந்தோஷத்தை பரப்புங்கள்‌, 
உங்களது பெருநாள்‌ சந்தோஷத்தில்‌ அல்லாஹ்வின்‌ 
இறையச்சத்தை இணைத்துக்‌ கொள்ளுங்கள்‌, பெருநாள்‌ 
தினத்தில்‌ அல்லாஹ்‌ உங்களுக்கு வரையறுத்துள்ள 
வரம்புகளை மீறாதீர்கள்‌; நீங்கள்‌ அப்படிச்‌ செய்வீர்களா 
இருநதால்‌ ரமழான்‌ மாதத்தில்‌ களைப்புறறு கட்டிய 
கட்டிடததை நீங்களே உடைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள்‌. 
ரமழான்‌ மாதததின்‌ இறைவனே அடுத்த மாதங்களில்‌ 
இறைவனுமாகும்‌, ஆகவே பெருநாள்‌ தினத்திலும்‌ அடுத்த 
காலங்களிலும்‌ உங்களது முகங்களில்‌ வணககங்களின்‌ ஒளி 
வீசட்டும்‌. 

3 لا تخصي اله فيه فهو பி‏ 

"அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத எல்லா நாட்களும்‌ 
எங்களுக்கு பெரு நாட்களே” என அலி (ரழியல்லாஹு 
அன்ஹு) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 

எடுத்தெறியப்பட்ட ஷைதானின்‌ தீங்குகளை விட்டும்‌ 
அல்லாஹ்விடம்‌ பாதுகாப்பு தேடுகின்றேன்‌. அல்லாஹ்‌ 
கூறுகின்றான்‌: 


3 二 


ஆ 3 一 5 وسو« وو جو‎ ன்‌ عاع‎ 一 ௪2 ان‎ 一 一 ம 
si 8 0 9 ع‎ Ne | | 30١ 二 ١ ٠. 
رحيؤة‎ AGASSI LITER مَنّ عمل صدلحاشن‎ 


= 


亏 4 ள்‌ 
A கி பலிப்‌ 
16:97. ஆணாயினும்‌, பெண்ணாயினும்‌ முஃமினாக 

இருநது யார்‌ (சன்மார்க்கததிறகு இணக்கமான) நற்‌ 

செயல்களைச்‌ செய்தாலும்‌, நிச்சயமாக நாம்‌ அவர்களை 

(இவ்வுலகில்‌) மணமிக்க தூய வாழ்க்கையில்‌ வாழச்‌ 

செய்வோம்‌; இன்னும்‌ (மறுமையில்‌) அவர்களுக்கு அவர்கள்‌ 

செய்து கொண்டிருந்தவற்றிலிருநது மிகவும்‌ அழகான 


கூலியை நிச்சயமாக நாம்‌ கொடுப்போம்‌. 


இரண்டாம்‌ உரை 


الحمد A‏ على إحسانه» All‏ له على توفيقه وامتنانه» وأشهد أن لا إله 
வி] ல்‌‏ وحذه لا شريك له تعظيماً கப்ப‏ وأشهد (பம்‌ டு]‏ محمداً ம‏ ورسوله. 
صلَى கி‏ عليه وعلى آله وأصحابه பய ஓ‏ تسليماً مزيداً 
முஸ்லிம்களே,‏ 


ரமழான்‌ மாத நோன்பு எங்களை விட்டுச்‌ சென்றாலும்‌ 
அடுத்த மாதங்களிலும்‌ நோன்பு நோற்பது மார்க்கமாகும்‌; 
ஆகவே ரமதானை தொடர்ந்து ஷவ்வால்‌ மாதத்தில்‌ ஆறு 
நாட்கள்‌ நோன்பு நோறுங்கள்‌. 

مَن صامَ رَمَضانَ ப சேமி ௮‏ مِن தய புட்‌ விரல்‌‏ الدّهْر 

"யார்‌ ரமழான்‌ மாதததில்‌ நோன்பு நோற்று, அதைத்‌ 
தொடர்நது ஷவ்வால்‌ மாதத்தில்‌ ஆறு நாட்கள்‌ நோன்பு 
நோற்கிறாரோ அவர்‌ வருடம்‌ பூராக நோன்பு 
நோறறவராவார்‌” என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (முஸ்லிம்‌) ஏனெனில்‌ 
நன்மைகள்‌ பத்து மடங்குகளாக மாறக்கூடியவை, ஆகவே: 
ஒரு மாத ரமழான்‌ பத்து மாதங்களுக்கு சமமானதாகவும்‌, 
அதைத்தொடர்ந்து நோக்கப்படும்‌ ஆறு நாட்களைக்‌ 
கொண்ட நோன்பு இரண்டு மாதங்களுக்கு 


சமமானதுமாகும்‌. 


இன்னும்‌ நபி ( ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) 
அவர்கள்‌ திங்கள்‌ மற்றும்‌ வியாழன்‌ தினங்களில்‌ நோன்பு 


நோற்பதை சுன்னதீதானதாக ஆகீகியுள்ளார்கள்‌, "அவ்விரு 
நாட்களிலும்‌ நற்காரியங்கள்‌ அல்லாஹ்விடம்‌ 
காண்பிக்கப்படுகின்றன, எனது நற்காரியங்கள்‌ நான்‌ 
நோன்பு வைதீதிருக்கும்‌ நிலையில்‌ காட்டப்படுவதை நான்‌ 
விரும்புகின்றேன்‌” என நபி (ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌ (அஹ்மது. 

நபி (ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
அபூ ஹுரைரா (ரழியல்லாஹு அன்ஹு) அவர்களை 
ஒவ்வொரு மாதத்திலும்‌ மூன்று நாட்கள்‌ நோன்பு நோற்கும்‌ 
படி உபதேசித்தார்கள்‌ (புஹாரி, முஸ்லிம்‌). "பொறுமையின்‌ 
மாதம்‌ (ரமழானில்‌) நோன்பு நோற்பதும்‌ ஒவ்வொரு 
மாதமும்‌ மூன்று நாட்கள்‌ நோன்பு நோற்பதும்‌ வருடம்‌ 
பூராக நோன்பு நோற்பதற்கு சமமாகும்‌” என நபி 
(ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌) அவர்கள்‌ 
கூறினார்கள்‌ (அஹ்மது 

நன்மைக்கான ஒரு வாயில்‌ திறகீகப்பட்டால்‌ அதை 
விரைந்து பயன்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌; ஏனெனில்‌ 
அவ்வாறான வாயில்கள்‌ எப்பொழுதும்‌ 


திறககப்படுவதிலலை. 


8 i - 


ஆடி லட 10 إمكام‎ 


© a-alqasim.com 


